GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 4 .00 Paise . 


TAM 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


ILNAD 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


TIUMPHS 


No. 36 ] 


CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 12 , 2012 

Aavani 27 , Thiruvalluvar Aandu - 2043 


Part II — Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 
Tamil Nadu Highways Act - Acquisition of Lands 


LABOUR AND EMPLOYMENT 

DEPARTMENT — cont. 


. 


480 - 481 


HOME , PROHIBITION AND EXCISE 

DEPARTMENT 


Tamil Nadu Prohibition Act: 


481-482 


Amendments to the Notifications 

. 
LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Industrial Disputes Act: 
Inclusion the Automobile Manufacturing 

Industry in the First Schedule . 482 -483 
Declaration of Automobile Manufacturing 

Industry as Public Utility Service .. 483 
Disputes between Workmen and 

Managements referred to : 
Tribunal for Adjudication .. .. .. 
Labour Courts for Adjudication .. . 484 -487 


Minimum Wages Act: 


483 


Draft Notification regarding Revision ofGuaranteed 

time rate of wages for Employment in Beedi 
Rollers in the Employment in Tobacco 
( including Beedi Making) Manufactory .. .. 


482 


D . T.P. — 11-2 ( 36 ) — 1 


[479 ] 


II-2 (36 ) [ W ] 


480 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part 11Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


Government, Wet, T .S .No . 9 part now sub -divided as 
T .S .No. 9/ 2 belonging to G . Rajasekaran bounded on the 
north by T .S .No. 6 , south by T .S .No. 10 , east by T .S .No. 36 
and west by T . S .No . 9 / 1 — 0052 sq .mtrs . 


Government, Wet , T . S .No. 10 part now sub -divided as 
T . S .No . 10 / 2 belonging to SHM . Sulaiman , A .R . Zabeena , 
Sabira Ismail , bounded on the north by T .S .No. 9 , south by 
T. S .Nos. 15 and 36 , east by T .S .No. 36 and west by T . S .No. 
10 / 1 — 00219 sq .mtrs . 


Government, Wet, T .S .No. 15 part now sub divided as 
T .S .No. 15 /2 belonging to SHM . Sulaiman , A . R . Zabeena 
wife S . H .M . Sulaiman , Sabira Ismail, bounded on the north 
by T .S .No . 10 , South by T . S .No. 16 , east by T . S .No . 36 and 
west by T .S .No . 15 / 1 — 0046 sq.mtrs . 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 

Acquisition of Lands 
[G . O . (Ms). No. 147 , Highways and Minor Ports (HW2), 
28th August 2012, 86600f 12 , FITOJ67656UJI GOTO - 2043.] 

No. 11 (2 )/HWMP /577 / 2012 . — The Governor of Tamil Nadu 
having been satisfied that the lands in the schedule below 
are required for the purpose of Widening and Strengthening 
from two lane to four lane of Mount Madipakkam Road at 
KM 0 /0 - 2 /0 and 1/6 - 8 /6 of Alandur Village Ward – E , 
Block – 16 and it having already been decided that the entire 
amount of compensation to be awarded for the lands is to 
be paid out of the funds controlled and managed by the 
Division Engineer (H ), Chennai Metropolitan Development 
Project- II, Division -I, Gunidy, Chennai – 32 and after having 
considered the cause shown by the owner or other person 
having interest in the said lands , as the case may be, do 
hereby publish the following notice under sub -section ( 1 ) 
of Section 15 of the Tamil Nadu Highways Act 2001 
( Tamil Nadu Act 34 of 2002 ). 

NOTICE 
Under sub -section ( 1 ) of Section 15 of the 
Tamil Nadu Highways Act 2001 ( Tamil Nadu Act 34 of 
2002 ), the Governor of Tamil Nadu hereby acquires the land 
specified in the Schedule below measuring 1763 Sq. Metres 
to the same, a little more or less required for the purpose 
of Widening and Strengthening from two lane to four lane 
of Mount Madipakkam Road at KM 0 /0 - 2/0 and 1/6 - 8 /6 of 
Alandur Village Ward - E , Block - 16 . 

The plan of the land under acquisition is kept in the 
Office of the Special Deputy Collector (Lands Acquistion ), 
Tamil Nadu Urban Development Project- III , Chennai at 
Poonamallee and may be inspected at any time during office 
hours . 

SCHEDULE 


Government, Wet, T .S .No. 16 part now sub -divided as 
T . S .No . 16 /2 belonging to Dhanalakshmi wife of Palani. 
Reka , Revathi, Narendran , Jayanthi and Indrani, bounded 
on the north by T .S .No. 15 , south by T .S .No. 17 , east by 
T . S .No. 36 and west by T .S .No. 16 /140124 sq .mtrs . 


Government, Wet , T . S .No . 18 /2 part now sub -divided as 
T . S .No . 18 /2 - 2 belonging to Dhanalakshmi wife Palani, Reka, 
Revathi, Narendran , Jayanthi and Indrani, bounded on the 
north by T . S .No . 17 , south by T . S .No . 20 / 1 , east by T .S .No . 
36 and west by T . S .No. 18 /2 - 1 - 0091 sq.mtrs . 


Government, Wet, T. S .No. 20 /1 part now sub -divided as 
T .S .No. 20/ 1 - 2 belonging to Rengan bounded on the north 
by T . S .No . 20 , south by T . S .No. 20 /2 , east by T . S .No . 36 and 
west by T . S .No . 20/ 1 - 1 - 0042 sq .mtrs . 


Government, Wet, T. S .No. 20 /2 part now sub -divided as 
T . S .No. 20 /2 - 2 belonging to Rengan bounded on the north 
by T .S .No. 20 /1 , south by T. S . No . 21, east by T. S .No. 36 and 
west by T . S .No . 20 /2 - 1 - 0056 sq.mtrs . 


Government, Wet , T. S .No. 21/ 1 part now sub - divided as 
T .S .No. 21/ 1 - 2 belonging to A . T . Venkata Pillai bounded on 
the north by T . S .No . 20 /2 , south by T .S .No .21/2 , east by 
T. S .No. 36 and west by T . S .No. 21/ 1 - 1 - 0045 sq .mtrs . 


Kanchipuram District, Alandur Taluk, Alandur Village . 

Government, Wet, T .S .No . 3 part now sub - divided as 
T . S .No . 3 /2 belonging to Gopalakrishnan bounded on the 
north by T . S .No. 2 , south by T . S .No. 4 , east by T .S .No . 36 
and west by T .S .No. 3 /1 — 0073 sq.mtrs . 


Government, Wet, T . S .No. 21 /2 part now sub - divided as 
T . S .No . 21/2 - 2 belonging to A . T. Venkata Pillai bounded on 
the north by T . S .No . 21/ 1 , south by T . S .No. 22/5 , east by 
T .S .No. 36 and west by T. S .No. 21/2 - 1 - 0072 sq.mtrs . 


Government, Wet, T .S .No. 4 part now sub -divided as 
T. S .No. 4 /2 belonging to Krishnan , K . Somu, V . Mallika , 
N . Tamilmanian , L . Pushpavalli, B . Durairaj, S . Chitra 
and M . Ravindran , bounded on the north by T. S .No. 3 , south 
by T. S .No.5 , east by T .S .No. 36 and west by T . S .No .4 / 1 — 
0056 Sq.mtrs . 


Government, Wet, T . S .No . 22 /3B part now sub - divided 
as T . S .No . 22 / 3B2 belonging to Rajamaniammal, 
Devanarayanan , bounded on the north by T. S .No. 22 /2B , 
south by T. S .No. 22/3A , east by T . S .No .22/5 and west by 
T. S .No. 22 / 3B -140008 sq .mtrs . 


Government, Wet, T .S .No . 5 part now sub -divided as 
T . S .No . 5 /2 belonging to A . M . Gangadaran bounded on the 
north by T. S .No.4 , south by T .S .No. 6 , east by T .S .No. 36 
and west by T .S .No . 5 / 1 — 0082 sq.mtrs . 

Government, Wet, T. S .No .6 part now sub -divided as 
T .S .No. 6 / 2 belonging to R . Kumarasamy son of Munusamy 
bounded on the north by T . S .No. 5 , south by T . S .No . 9 , east 
by T .S .No. 36 and west by T. S .No. 6 / 140058 sq.mtrs . 


Government, Wet , T .S .No . 22 / 2B part now sub -divided 
as T . S .No. 22 / 2B2 belonging to Rajamaniammal, 
Pragalanathan , bounded on the north by T . S .No . 22 /1B , 
south by T . S .No. 22 / 3B , east by T . S .No. 22 /5 and west by 
T . S .No. 22/2B -140005 sq.mtrs . 


Sep . 12, 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


481 


AMENDMENTS 


Government, Wet, T. S .No. 22 /5 part now sub - divided as 
T . S .No . 22 /5 - 2 belonging to Sabapathi Son of Selvam 
bounded on the north by T .S .No . 21, south by T . S .No. 
23 , east by T .S .No. 36 and west by T . S .Nos. 22 /5 - 1 , 22 / 
2 and 22 /3 — 0153 sq .mtrs . 


In the said Notification , in the Table , in the Annexure 
under the entry "Indian Made Foreign Spirits (brand names 
of which are specified in the Annexure ) other than sacramental 
wine" in column ( 1 ), — 


Government, Wet, T .S .No . 24 /1 part now sub - divided 
as T .S .No . 24 / 1 - 2 belonging to Sabapathi bounded on 
the north by T . S .No . 24 /2 , south by T . S .No . 25 , east by 
T . S .No. 36 and west by T . S .No. 24 / 1 - 1 - 0008 sq .mtrs. 


1. Under the heading “Ordinary Brands” , under the 
sub -heading “ Thiruvalargal SNJ Distillers Private Limited” , 
the following entries shall be omitted namely : 

“Marker Deluxe Brandy ” and 
Marker Deluxe XXX Rum " ; and 


Government, Wet , T .S .No. 26 part now sub -divided as 
T . S .No. 26 /2 belonging to Kuppusamy Naicker son of 
Ponnappa Naicker bounded on the north by T. S .No. 25 , 
south by T . S .No. 27 , east by T. S .No. 36 and west by 
T .S .No. 26 / 1 _ 0105 sq.mtrs . 


Government, Wet, T . S .No. 27 part now sub -divided 
as T .S .No. 27 /2 belonging to Arumuga Naicker bounded 
on the north by T .S .No. 26 , south by T . S .No . 28 , east by 
T .S .No. 36 and west by T. S .No. 27 / 140039 sq.mtrs . 


2 . Under the heading “ Medium Brands ", under the 
sub heading " Thiruvalargal SNJ Distillers Private Limited ” , 
the following entries shall be omitted namely: 

" SNJ No . 1 VSOP Brandy ”, 
“ Activator No . 1 Grain Vodka " and 
" Bejois VSOP Deluxe Brandy ". 


Government, Wet, T . S .No. 28 pat now sub -divided as 
T . S .No . 28 / 2 belonging to Thayarammal bounded on the 
north by T . S .No . 27 , south by T . S .No .29 , east by T . S .No. 
36 and west by T . S .No . 28 / 1 — 0042 sq .mtrs . 


[G . O . (Ms) No. 41, Home, Prohibition and Excise ( III), 

23rd August 2012. ] 


Government, Wet, T . S .No . 29 part now sub -divided as 
T . S .No . 29 / 2 belonging to Ellammal bounded on the north 
by T . S .No . 28 , south by T . S .No. 30 , east by T . S .No . 36 and 
west by T . S .No. 29/ 1 — 0058 sq .mtrs . 


Government, Wet, T .S .No. 30 part now sub -divided as 
T . S .No. 30 / 2 belonging to Madurai Naicker son of 
Thandavaraya Naicker bounded on the north by T. S .No. 29 , 
south by T . S .No .31, east by T . S .No . 36 and west by 
T . S .No . 30 / 1 — 0020 sq .mtrs . 


No . II(2 )/HOPE /579/ 2012 . - In exercise of the powers 
conferred by sub - section ( 1) of Section 18 - B of the Tamil 
Nadu Prohibition Act, 1937 (Tamil Nadu Act X of 1937 ), The 
Governor of Tamil Nadu hereby makes the following 
amendments to the Prohibition and Excise Department 
Notification No. 1|(1 )/PE /239(d )/81, published at page 2 of 
Part IT - Section 1 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary , dated the 1st May 1981, as subsequently 
amended : 


AMENDMENTS 


Government, Wet, T .S .No. 3 1 part now sub - divided as 
T . S .No . 31/ 2 belonging to Sabapathi Naicker son of 
Jagadeesa Naicker bounded on the north by T .S .No . 30 , 
south by T. S .No. 33 , east by T . S .No. 36 and west by 
T . S .No. 31/ 1 — 0309 sq.mtrs . 

Wet – 1763 sq .mtrs. 
Total — 1763 sq .mtrs. 

T .K . RAMACHANDRAN , 
Secretary to Government. 


In the said Notification , in the Table , in the Annexure 
under the entry " Indian Made Foreign Spirits (brand names 
of which are specified in the Annexure ) other than sacramental 
wine" in column (1 ), and the corresponding entries in column 
(2 ) thereof, — 


1. Under the heading “Ordinary Brands” , under the 
sub - heading “ Thiruvalargal SNJ Distillers Private Limited ", the 
following entries shall be omitted namely : 

“ Annachi Fine Brandy" 
Annachi XXX Rum 


HOME , PROHIBITION AND EXCISE DEPARTMENT 
Amendments to the Notifications under Tamil Nadu 

Prohibition Act. 


Annachi Fine Whisky 
666 Deluxe Brandy 
666 Deluxe Black Rum "; 


[G . O . (Ms) No. 40, Home Prohibition and Excise (III), 

23rd August 2012 .] 
No. ||( 2 )/HOPE /578 /2012 . - In exercise of the powers 
conferred by sub -section ( 1 ) of Section 18 - B of the 
Tamil Nadu Prohibition Act, 1937 ( Tamil Nadu Act X of 1937 ), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
Amendments to the Prohibition and Excise Department 
Notification No . II ( 1 )/PE / 239( d )/81, dated the 1st May 1981, 
published at page 2 of Part 11 - Section 1 of the 
Tamil Nadu Government Gazette Extraordinary , dated the 
1st May 1981, as subsequently amended : 


2 . Under the heading “Medium Brands ”, under the 
sub -heading “ Thiruvalargal SNJ Distillers Private Limited ” . 
the following entries shall be omitted namely : 


and at the 1st y of the 


“Guest House No . 1 Classic Whisky 
SNJ No. 1 Classic Whisky"; and 


II-2 (36 ) [ W ] 


482 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11— Sec . 2 


3 . Under the heading “ Premium Brands ", under the 
sub -heading “ Thiruvalargal SNJ Distillers Private Limited ", the 
following entries shall be omitted namely : 

“ Black Queen Gold Premium Whisky 
All Rounder Premium XXX Rum 
Berlin Wall Ultra Premium Whisky 
Guest House No. 1 Superior Dark Rum ”. 


suggestion , which may be received from any person with 
respect thereto before the expiry of the aforesaid period will 
be considered by the Government of Tamil Nadu Objection 
or suggestion , if any , should be addressed to the Principal 
Secretary to Government , Labour and Employment 
Department, Secretariat, Chennai-600 009 through the 
Commissioner of Labour, Chennai-600 006 . 

DRAFT NOTIFICATION 


[G . O . (Ms). No. 42 , Home, Prohibition and Excise (III), 

23rd August 2012 .) 


No. 11 ( 2 )/HOPE /580 / 2012 . - In exercise of the powers 
conferred by sub - section ( 1) of the Section 18 -B of the Tamil 
Nadu Prohibition Act, 1937 ( Tamil Nadu Act X of 1937 ), the 
Governor of Tamil Nadu hereby makes the following 
amendments to the Prohibition and Excise Department 
Notification No . II ( 1)/PE /239(d )/81, dated the 1st May 1981, 
published at page 2 of Part 11Section 1 of the Tamil Nadu 
Government Gazette Extraordinary , dated the 1st May 1981, 
as subsequently amended . 


AMENDMENTS 


In the said Notification , in the Table , in the Annexure 
to the entry " Indian Made Foreign Spirits (brand names of 
which are specified in the Annexure ) other than sacramental 
wine" in column ( 1) , and the corresponding entries in column 
(2 ) thereof, — 


In exercise of the powers conferred by clause (b ) of 
sub - section ( 1) of Section 3 and sub - section (2 ) of Section 
5 read with clause (c ) of sub section (2 ) of Section 3 of 
the Minimum wages Act, 1948 (Central Act XI of 1948 ) and 
in supersession of the Labour and Employment Department 
Notification No. 11 (2 )/LE / 240 / 2007 , Published at page 193 of 
Part 11 - Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated the 9th May 2007 , the governor of Tamil Nadu hereby 
revises the guaranteed time rate of wages payable to beedi 
rollers in the employment in tobacco ( including beedi making ) 
manufactory as to 
manufactory as follows: 

(i) Where the employer fails to supply sufficient 
quantum of good raw materials (including tobacco leaves) 
to roll one thousand beedies per day , the employee (beedi 
rollers ) shall be entitled to get Rs. 24 .80 (Rupees twenty four 
and paise eight only) as guaranteed time rate of wages . 

(ii) The payment of guaranteed time rate of wages 
as aforesaid shall be subject to the following conditions , 
namely : 

( a ) that the employee shall not be entitled for 
payment of guaranteed time rate of wages , if he does not 
fully make use of the raw materials supplied by the employer, 
even if it is inadequate to roll one thousand beedies ; 

(b ) that the employee shall not be entitled to get 
the guaranted time rate of wages, if he earns less than the 
amount of guaranteed time rate of wages on any day, on 
account of his unwillingness to work for any reason whatsoever . 

(c ) that the employee shall not be entitled to get 
the guaranteed time rate of wages , if the failure of the 
employer to supply raw materials is due to tempest, fire , rain , 
catastrophe, epidemics , civil commotion or any other similar 
casue which is beyond the control of the employer ; and 

(d ) that the employee who works for more then 
one employer shall not be entitled to get the guaranteed time 
rate of wages from any one of those employers . 

T . PRABHAKARA RAO , 
Principal Secretary to Government. 


1. under the heading “Ordinary Brands”, under the 
sub -heading “ Thiruvalargal Elite Distillers Private Limited ", the 
entry " Southern Star Whisky” shall be omitted ; and 


2. Under the heading “Medium Brands”, under the 
sub - heading “ Thiruvalargal Elite Distillers Private Limited ", the 
entry “ Accord s Fine Distilled Apple Vodka " shall be omitted . 


R . MOORTHY , 
Deputy Secretary to Government. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Draft Notification regarding Revision of Guaranteed time 

rate of wages for Employment in Beedi Rollers in the 
Employment in Tobacco (including Beedi Making) 
Manufactory under Minimum Wages Act. 


Making) 


one employe 


[G . O .( 2D ) No. 6 , Labour and Employment (J1), 

28th February 2011. ] 


No. II(2 )/LE /581/2012 . — The following draft of a Notification 
which it is proposed to issue in exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 3 and 
sub - section ( 2 ) of Section 5 read with clause ( c ) of 
sub - section (2 ) of Section 3 of Minimum wages Act, 1948 
(Central Act XI of 1948 ), is hereby published for information 
of all persons likely to be affected thereby as required by 
clause (b ) of sub - section (1 ) of Section 5 of the said Act. 

2 . Notice is hereby given that the draft Notification will 
be taken into consideration on or after the expiry of two 
months from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette and that any objection or 


Notifications under Industrial Disputes Act 
Inclusion the Automobile Manufacturing Industry in the 

First Schedule under the Act. 
[G .O . Ms. No. 122, Labour and Employment (D2), 

10th August 2012 .] 
No. ||(2 )/LE /582 /2012 . — Whereas the Governor of Tamil 
Nadu is of the opinion that it is expedient and necessary 
in the public interest to add Automobile Manufacturing Industry 
to the First Schedule to the Industrial Disputes Act, 1947 
(Central Act XIV of 1947 ) ; 


Sep . 12 , 2012 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


483 


Now therefore , in exercise of the powers conferred by நிர்வாகம் பிறப்பித்த 19 - 6 - 2004 தேதியிட்ட உத்தரவினை ரத்து 
sub - section ( 1 ) of Section 40 of the said Act , the Governor செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
of Tamil Nadu hereby adds " Automobile Manufacturing நியாயமானதா ? 
Industry" to the First Schedule to the said Act. 

ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


Declaration of Automobile Manufacturing Industry as அண்ணாமலையார் டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிட் ., 
Public Utility Service under the Act. 

திண்டுக்கல் . 
[G . O . Rt. No. 256 , Labour and Employment (D2), 
10th August 2012 .) 

[ அரசாணை ( டி ) எண் 371 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 17 ஆகஸ்ட் 2012 , ஆவணி 1 , 
No . II(2 )/ LE /583/ 2012 . -- Whereas the Governor of Tamil 

திருவள்ளுவர் ஆண்டு- 2043.) 
Nadu is satisfied that public interest requires that the 
Automobile Manufacturing Industry should be declared to be 

No . II( 2)/LE/585 / 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
a public utility service for the purposes of the Industrial 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள 
Disputes Act , 1947 ( Central Act XIV of 1947 ) ; 

அண்ணாமலையார் டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிட் ., என்ற 

நிர்வாகத்திற்கும் , திண்டுக்கல்லில் உள்ள கோவை ஜில்லா 
Now , therefore , In exercise of the Powers conferred by பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் ( எச் . எம் . எஸ் . ) என்ற 
sub - clause ( vi ) of clause ( n ) of Section 2 read with the தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 
proviso thereto of the said Act , the Governor of Tamil Nadu அரசு கருதுவதாலும் ; 
hereby declares the Automobile Manufacturing Industry to be 
public utility service for the purposes of the said Act for 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
period of six months on and from the date of published of அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
this notification in the Tamil Nadu Government Gazette . 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10( 1 ) (d ) 
MOHAN PYARE , 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
Principal Secretary to Government. 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , 

சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
Disputes between Workmen and Managements referred வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
to Industrial Tribunal for Adjudication . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 

10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
சேலம் கோட்டம் - 2 , தருமபுரி . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 370 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு (சித் துறை , 16 ஆகஸ்ட் 2012 .) 

எழுவினா 
No . II( 2 )/LE / 584 / 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

கோரிக்கை எண் 1 : 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , சேலம் கோட்டம் - 2 , தருமபுரி என்ற 

ஆலையை மீண்டும் இயக்கி தொழிலாளர்களுக்கு பணி 
நிர்வாகத்திற்கும் , சேலம் , தர்மபுரி , ஈரோடு , நாமக்கல் மாவட்ட 

வழங்குவதுடன் 2 - 7 - 2007 முதல் ஆலை இயங்காத காலத்திற்கு 
போக்குவரத்து மற்றும் பொது தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே 

தொழிலாளர்களுக்கு முழு ஊதியம் மற்றும் சலுகைகள் வழங்கப்பட 
தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

நியாயமானதுதானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication . 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) 

ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , செட்டிநாடு , 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

சிவகங்கை மாவட்டம் . 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

[ அரசாணை ( டி ) எண் 359 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி1) த் துறை , 10 ஆகஸ்ட் 2012 , ஆடி 26 , திருவள்ளுவர் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ஆண்டு - 2043.) | 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

No . II (2)/LE/ 586/2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சிவகங்கை மாவட்டம் , 

செட்டிநாட்டிலுள்ள ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் , என்ற 
இணைப்பு 

நிர்வாகத்திற்கும் சிவகங்கையில் உள்ள டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் 

யூனியன் , என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு 
எழுவினா 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
ஓட்டுனர் எம் . நாகராஜனுக்கு அடிப்படை சம்பளத்தில் மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
3 நிலைகள் குறித்து 5 ஆண்டுகள் வரை தள்ளி வைத்து அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


||-2 ( 36 ) [ W ] 


484 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II— Sec. 2 


எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

[ அரசாணை ( டி ) எண் 361 , தொழிலாளர் மற்றும் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10( 1 ) ( d ) வேலைவாய்ப்பு (பிரத் துறை , 10 ஆகஸ்ட் 2012 , ஆடி 26 , 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

திருவள்ளுவர் ஆண்டு- 2043. ) 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
மதுரை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

No . II( 2)/LE /588/ 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சிவகங்கை மாவட்டம் , 

செட்டிநாட்டிலுள்ள ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் என்ற 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் நிர்வாகத்திற்கும் சிவகங்கையில் உள்ள டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட யூனியன் , என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
இணைப்பு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) 
நிர்வாகம் , தொழிலாளி திரு . எஸ் .எஸ் . சீனிவாசன் என்பவரை 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
2008ம் ஆண்டில் 27 - 7 - 2008 மற்றும் 28 - 7 - 2008 ஆகிய 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
இரண்டு நாட்களுக்கும் 17 - 8 - 2008 , 18 - 8 - 2008 மற்றும் 

மதுரை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
19 - 8 - 2008 ஆகிய மூன்று நாட்களும் 4 - 9 - 2008 , 5 - 9 - 2008 , 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
6 - 9 - 2008 மற்றும் 7 - 9 - 2008 ஆகிய நான்கு நாட்களும் , 
15 - 10 - 2008 , 16 - 10 - 2008 , 17 - 10 - 2008 , 18 - 10 - 2008 மற்றும் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
19 - 10 - 2008 ஆகிய ஐந்து நாட்களும் ஆக மொத்தம் 14 நாட்கள் 10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தற்காலிக பணிநீக்கம் செய்ததை ரத்து செய்து அக்காலத்திற்கு நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
முழு சம்பளம் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
கோரிக்கை நியாயமானதா ? 
ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

இணைப்பு 

எழுவினா 
[ அரசாணை (டி ) , எண் 360 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 10 ஆகஸ்ட் 2012 ஆடி 26 , திரு . பி . எல் . ரவி (PRG- 5 ) என்பவருக்கு 29 - 6 - 2009 , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2043.) 

16 - 7 - 2009 , 5 - 8 - 2009 மற்றும் 23 - 11 - 2009 நாளிட்ட 

உத்தரவுகளின்படி வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்வதுடன் 
No . II( 2 )/LE /587 / 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

அக்காலங்களை பணி நாட்களாக கருதி முழு ஊதியம் வழங்க 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சிவகங்கை மாவட்டம் , வேண்டும் என்ற தொழிற்சங்க 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
செட்டிநாட்டிலுள்ள ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் என்ற நியாயமானதுதானா ? 
நிர்வாகத்திற்கும் சிவகங்கையில் உள்ள டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் 
யூனியன் , என்று தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 362 , தொழிலாளர் மற்றும் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 13 ஆகஸ்ட் 2012 ஆடி 29 , 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

திருவள்ளுவர் ஆண்டு - 2043 ) 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) 

No . II( 2 )/LE / 589/ 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சிவகங்கை மாவட்டம் , 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

செட்டிநாட்டிலுள்ள ஸ்ரீ நாச்சம்மை காட்டன் மில்ஸ் என்ற 
மதுரை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

நிர்வாகத்திற்கும் சிவகங்கையில் உள்ள டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

யூனியன் (சி . ஐ . டி . யு), என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் 

தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
இணைப்பு 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) 
எழுவினா 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
திருவாளர்கள் P . அழகப்பன் , C . சுப்பன் ஆகிய இருவருக்கும் மதுரை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
நிர்வாகம் 22 - 9 - 2007 முதல் லே - ஆப் என்ற பெயரில் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
பணிமறுத்து வருவதை ரத்து செய்து அவர்களுக்கு மீண்டும் 
பணி வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
நியாயமானதுதானா ? 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


டிநாட்டிலுள்ள 
கையில் உள்ள டொடையே 
தொ! 


Sep . 12 , 2012 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


485 


இணைப்பு 

வங்கி என்ற நிர்வாகத்திற்கும் , தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு 
எழுவினா 

ஊழியர் சங்கம் (CITU ) , என்ற தொழிற் சங்கத்திற்கும் இடையே 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
திரு . எம் . பெரியணன் டிக்கட் எண் PRG - 19) என்பவருக்கு 
எதிராக நிர்வாகம் தனது 9 - 1- 2010 மற்றும் 10 - 2 - 2010 நாளிட்ட 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
உத்தரவுகள் மூலமாக அளித்த தண்டனையை ரத்து செய்து அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
அந்நாட்களை வேலை நாட்களாக கருதி அக்கலாத்திற்கு முழு 

3 . எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் 
ஊதியம் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

சட்டத்தின் (மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 
நியாயமானதுதானா ? 

10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள 
ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்ற 
ஸ்ரீவடிவாம்பிகை டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் லிட் , சிவகங்கை . தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
[ அரசாணை (டி ) எண் 367 , தொழிலாளர் மற்றும் 

ஆணையிடுகிறார் . 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 13 ஆகஸ்ட் 2012 , ஆடி 29 , 

4 . மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் 
திருவள்ளுவர் ஆண்டு - 2043. ] 

சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் 
No . II (2 )/LE /590 / 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சிவகங்கை மாவட்டத்திலுள்ள 

அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
ஸ்ரீவடிவாம்பிகை டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் லிட் . , என்ற 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
நிர்வாகத்திற்கும் , காரைக்குடியிலுள்ள சிவகங்கை ராமநாதபுரம் 

இணைப்பு 
மாவட்ட தேசிய பஞ்சாலைத் தொழிலாளர் சங்கம் (INTUC), 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 

எழுவினா 
என்று அரசு கருதுவதாலும் ; 

விற்பனையாளர் திரு . எஸ் . பாஸ்கர் சேதுபதி என்பவரின் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது ஊதியத்தினை , நிர்வாகம் 29 - 3 - 2005 முதல் குறைத்து , 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; தொகுப்பூதியமாக மாற்றியுள்ளதை ரத்து செய்திட வேண்டும் என்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 10(1 ) ( d ) ஆம் எனில் , உரிய உத்திரவுகள் பிறப்பிக்கவும் . 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , ஸ்ரீசீதா வெங்கடேஷ் மில்ஸ் லிட் . , சென்னை . 
மதுரை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

[ அரசாணை ( டி ) எண் 283 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 27 ஜூன் 2012 .) 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

No . II (2 )/LE /592 /2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சென்னையில் உள்ள ஸ்ரீசீதா 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

வெங்கடேஷ் மில்ஸ் லிட் ., என்ற நிர்வாகத்திற்கும் பைவ் மெம்பர்ஸ் 

கமிட்டி ஆப் தி ஒர்க்கர்ஸ் ஆப் தி ஒர்க்கர்ஸ் ஆப் ஸ்ரீசீதா 
இணைப்பு 

வெங்கடேஷ் மில்ஸ் - க்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 
எழுவினா 

என்று அரசு கருதுவதாலும் ; 
திருவாளர்கள் 1 . என் . வேடப்பன் , 2 . என் . சண்முகசுந்தரம் , 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
3 . டி . முனியாண்டி , 4 . கே . கலையரசன் , 5 . எம் . சேக்தாவூத்மீரன் , அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநா அவாகள் கருதுவதாலும் , 
6 . ஆர் . நாகசாமி , 7 . கே . புரோஸ்கான் , 8 . பி . தென்னரசு , 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
9 . வி . முத்து , 10 . ஆர் . பாண்டி , 11 . எம் . பாண்டி , (மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) 
12 . கே . நாகராஜன் , 13 . என் . மகாலிங்கம் , 14 . எம் . விஜயகுமார் 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
ஆகிய தொழிலாளர்களை நிர்வாகம் பணிநீக்கம் செய்ததை ரத்து 

கொண்டு , தமிழ்நாடு அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
செய்து அவர்களுக்கு பணித்தொடர்ச்சியுடன் மீண்டும் வேலையும் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
பணிநீக்கம் செய்யப்பட்ட காலத்திற்கு முழுசம்பளம் உள்ளிட்ட 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
சலுகைகள் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானது தானா ? உரிய உத்தரவுகள் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
பிறப்பிக்கவும் . 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
இஇ 226 . மெய்ஞானபுரம் தொடக்க வேளாண்மை 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கூட்டுறவு வங்கி , மெய்ஞானபுரம் , திருச்செந்தூர் 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
தாலூகா . 

இணைப்பு 
[ அரசாணை ( டி ) எண் 379 , தொழிலாளர் மற்றும் 

எழுவினா 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை, 22 ஆகஸ்ட் 2012 , ஆவணி 6 , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2043 .) 

22 - 8 - 2007 முதல் ஆலையினை கதவடைப்பு செய்துள்ள 

நிர்வாகத்தின் செயல் நியாயமானதுதானா ? இல்லையெனில் 
No.II ( 2 )/LE/ 591/ 2012. - இந்த ஆணையின் இணைப்பில் தொழிலாளர்களுக்கு கிடைக்க கூடிய நிவாரணம் என்ன ? 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தூத்துக்குடி மாவட்டம் , தொழிலாளர்களுக்கு கிடைக்க கூடிய நிவாரணம் பணத்தில் 
திருச்செந்தூர் தாலுகா மெய்ஞானபுரத்தில் உள்ள கணக்கீடு செய்ய இயலுமெனில் தொழிலாளர்களுக்கு அளிக்க 
இஇ 226 , மெய்ஞானபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வேண்டிய தொகையை கணக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிக்கவும் . 


||-2 ( 36 ) [ W ] 


486 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec . 2 


லான ஆளுநர் வழங்கியுள்ள விலும் 


டெல்பி TVS டீசல் சிஸ்டம்ஸ் லிட் , ஸ்ரீபெரும்புதூர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிட் , ஸ்ரீபெரும்புதூர், 
தாலுகா , காஞ்சிபுரம் மாவட்டம் . 

காஞ்சிபுரம் மாவட்டம் . 
[ அரசாணை ( டி ) எண் 285 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ2 )த் துறை , 27 ஜூன் 2012 . ) 

[ அரசாணை ( டி ) எண் 288 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 27 ஜூன் 2012 . ) 
No . II (2 )/LE /593/ 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , No . II( 2)/LE /594/ 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா , டெல்பி TVS டீசல் சிஸ்டம்ஸ் லிட் . குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் , 
என்ற நிர்வாகத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் , ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிட் ., 
தாலுகா , மண்ணூரில் உள்ள டெல்வி டி . வி .எஸ் . டீசல் சிஸ்டம்ஸ் என்ற நிர்வாகத்திற்கும் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா 
எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10( 1 ) ( d ) 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d )) 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , 

நீதிமன்றத்தைக் சென்னை , தொழிலாளர் 

நீதிமன்றத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
இணைப்பு 

இணைப்பு 
எழுவினா 

எழுவினா 
தொழிலாளி திரு . ஆர்.சி . ராஜகுரு என்பவரை நிர்வாகம் இணைப்பில் கண்டுள்ள 8 தொழிலாளர்களுக்கு 
தனது 12 - 2 - 2011 நாளிட்ட உத்தரவின் மூலமாக 18 - 5 - 2010 அவர்களுக்கெதிராக குறிப்பிடப்பட்டுள்ள காலத்திற்கு தற்காலிக 
முதல் 17 - 6 - 2010 முடியவுள்ள 30 நாட்களுக்கு தற்காலிக பணி பணிநீக்கம் செய்த நிர்வாகத்தின் உத்தரவினை ரத்து செய்து 
நீக்கம் செய்து தண்டனை வழங்கியுள்ளது நியாயமானது தானா ? அக்காலத்திற்கு சம்பளம் உள்ளிட்ட இதர படிகள் வழங்க 
இல்லையெனில் அத்தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
என்ன ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

தானா ? 

ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

இணைப்பு 
வரிசை பெயர் தற்காலிக பணி நீக்கம் 

ஆணை 
எண் திருவாளர்கள் 

விவரம் 

நாள் 
துவங்கும் 

முடியும் 
நாள் 

நாள் 


எள்ளப்படுகி தொழிலாளுக்குள் தீர்ப்புபெற்றுக்கெ 


காலம் 


( 3 ) 


( 6) 


4 - 10 - 2007 


2 - 11 - 2007 


30 - 10 - 2007 


18 - 12 - 2007 


16 - 1 - 2008 


14 - 12 - 2007 


30 - 10 - 2007 


29- 11 - 2007 


30 


29 - 10 - 2007 


01 - 01 - 2008 


30 - 01 - 2008 


30 


4 - 1 - 2008 


பி . பி . சதீஸ் இமானுவேல் 
I .D . No . B 00200 

கே . தங்கபாண்டியன் 
I . D . No. A 80048 
எஸ் . சங்கர் 
I .D .No. A 80996 

ஜே . பழனிச்சாமி 
I . D . No. A 90185 
பி . பாலகிருஷ்ணன் 
I .D . No . A 90813 
கே . சாலை குணசேகரன் 
I .D . No . A 80690 
ஸ்ரீதரகோபால கிருஷ்ணன் 
I.D . No. A 90139 
எஸ் . விக்னேஸ்வரன் 
I .D . No. A 90174 


18 - 12 - 2007 


16 - 1 - 2008 


30 


14 - 12 - 2007 


19 - 11 - 2007 
& 5 - 2 - 2008 
18 - 10 - 2007 


18 - 12 - 2007 
& 5 - 3 - 2008 
16 - 11 - 2007 


17 - 11 - 2007 
4 - 2 - 2008 
17 - 10 - 2007 


28 - 12 - 2007 


9 - 1 - 2008 


7 


24 - 12 - 2007 


Sep . 12 , 2012 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


487 


1 . நிர்வாகம் பிரின் ஊதியத்தை அ உத்தரவினை ரத்து 


திருநெல்வே தமிழ்நாடு ஆளுயிலும் வழங்கிய பிரிவிலும், 10டத்தின் 


தர் 


தமிழ்நாடு அரசுப் போக்குவரத்துக் கழகம் , மதுரை நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோட்டம் , நாகர்கோவில் (மண்டலம் ) , கன்னியாகுமரி திருவண்ணாமலை தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
மாவட்டம் . 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 363 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை, 13 ஆகஸ்ட் 2012.) 

எழுவினா 
No II (2 )/ LE / 595 / 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 1 . நிர்வாகம் 30 - 9 - 2005ம் தேதியிட்ட உத்தரவு மூலம் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு திரு . ஜேம்ஸ் என்பவரின் ஊதியத்தை 5 ஆண்டுகளுக்கு திரண்ட 
போக்குவரத்துக் கழகம் , மதுரை கோட்டம் , நாகர்கோவில் பயனுடன் நிறுத்தி வைத்து வழங்கப்பட்ட உத்தரவினை ரத்து 
( மண்டலம் ) கன்னியாகுமரி மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் , செய்ய வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
அரசுப் போக்குவரத்துக் கழகம் , குளச்சல் (கிளை) என்ற நியாயமானதா ? 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 

ஆமெனில் தகுந்த உத்தரவுகள் பிறப்பிக்க . 
அரசு கருதுவதாலும் ; 

2 . நிர்வாகத்தின் 11 - 11 - 2005ம் தேதிய ஆணையின் மூலம் 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

அன்னாரின் அடுத்து வரும் ஆண்டு ஊதிய உயர்வினை 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

ஓராண்டு காலம் பின்விளைவுகளுடன் தொடரும் வண்ணம் 
கருதுவதாலும் ; 

நிறுத்தம் செய்து பிறப்பித்த உத்தரவினை ரத்து செய்து 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் அன்னாருக்கு கணக்கீட்டு ஆய்வாளர் மற்றும் வருவாய் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10( 1 ) (d ) மேற்பார்வையாளர் பதவி உயர்வுகள் அதற்குண்டான பணப் 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் பயன்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோரிக்கை நியாயமானதா ? 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

ஆமெனில் தகுந்த உத்தரவுகள் பிறப்பிக்க . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , தருமபுரி . 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

[ அரசாணை ( டி ) எண் 369 , தொழிலாளர் மற்றும் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 16 ஆகஸ்ட் 2012 . ) 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

No . II( 2)/LE /597/ 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
இணைப்பு 

போக்குவரத்துக் கழகம் தருமபுரி என்ற நிர்வாகத்திற்கும் , சேலம் , 

தர்மபுரி , ஈரோடு , நாமக்கல் மாவட்ட போக்குவரத்து மற்றும் பொது 
எழுவினா 

தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 
கோரிக்கை 

என்று அரசு கருதுவதாலும் ; 
ஓட்டுநர் , திரு . ராயப்பன் என்பவரை குளச்சல் கிளையிலிருந்து 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
விவேகானந்தபுரம் கிளைக்கு பணியிட மாற்றம் செய்து பிறப்பித்த 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
உத்தரவை நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) 
ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
தமிழ்நாடு மின்சார வாரியம் 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
[ அரசாணை (டி ) எண் 364 , தொழிலாளர் மற்றும் 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
வேலைவாய்ப்பு (சித் துறை , 13 ஆகஸ்ட் 2012 . ) 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
No . II (2 )/LE /596 / 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு மின்சார வாரியம் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
என்ற நிர்வாகத்திற்கும் , அச்சர்ஸ் மற்றும் பொது தொழிலாளர் 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
சங்கம் என்ற தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

இணைப்பு 

எழுவினா 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; ஓட்டுனர் திரு . ஏ . சின்னசாமி என்பவரின் ஆண்டு ஊதிய 

உயர்வினை 3 ஆண்டுகாலம் திரண்ட பயனுடன் தள்ளிவைத்தும் , 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

அவரின் அடிப்படை ஊதியத்தில் 3 நிலைகள் குறைத்து 5 
(மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10 (1) ( c) பிரிவிலும் , 10 (1 ) (d ) பிரிவின் 

ஆண்டுகளுக்கு தள்ளிவைத்தும் , நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட இரு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தண்டனைகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
திருவண்ணாமலை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

மோகன் பியாரே , 
10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


